GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 3 .20 Paise . 


OFT 


TAM 


475 


NMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


(11 


ILNADU 


" UTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


“ 10 NE 1 R 


RIUMPHS 


No . 34 ] 


CHENNAI, WEDNESDAY, AUGUST 26 , 2015 
Aavani 9 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2046 


Part VI - Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


246 -248 


248 - 249 


இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிக்கைகள் .. 
Variations to the Approved Chinnachokkikulam Detailed Plan of Madurai Local 

Planning Area .. 
Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 

JUDICIAL NOTIFICATIONS 
Code of Criminal Procedure - Conferment of Powers 

. 


250 -251 


. 249 -250 


DTP - VI- 1 (34 ) 


[ 245 ] 


246 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 


புதைபொருள் அறிவிக்கைகள் 


( இந்திய புதைபொருள் சட்டம் 1878- ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு) 

(ந .க .எண் 29925/2011/ ஆர்4 ) 


No . VI( 1) 221 /2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் , எம் . அத்தப்பன்பட்டி கிராமம் , புலஎண் . 172/3 - ல் கைப்பற்றப்பட்ட சிறிய 
விநாயகர் மற்றும் அன்னபூரணி உலோகச் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு பழனி அரசு அருங்காட்சியக அலுவலகத்தில் பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது . 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ .எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 

( 4) 


( 2 ) 


விநாயகர்சிலை 


1 கிலோ 


அன்னபூரணி சிலை 

2 . 255 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


(ந . க . எண் 


7280/ 2012 / ஆர்4) 


No . VI(1 ) 222 /2015 . 


திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் , பெரிய கோட்டை கிராமம் , அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழாய் பதிக்கும் 
பணி மேற்கொள்ளப்பட்ட போது , மண்ணுக்குள் புதைந்திருந்த சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழங்காலத்து முதுமக்கள் 
தாழி எனப்படும் மண்ணால் செய்யப்பட்ட குடுவை - 2 , உடைந்த நிலையில் இருந்த மண்பாண்ட துகள்கள் , மனித எலும்புகள் , 
ஈமக் கிரியைப் பொருட்கள் , மண்கிண்ணம் - 2 , மண்தட்டு - 1 , உடைந்த மண்தட்டு - 1 போன்ற பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு 
பழனி அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


Aug . 26 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


247 


(ந .க . எண் 11685/2013/ ஆர் 4) 


No VI(1 )/ 223/2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் , ஆயக்குடி ஊர் எல்லையில் வீரக்குளத்தில் 12 - ம் நூற்றாண்டு கல்வெட்டு , சிதைந்து 
போன முருகன் சிலை மற்றும் பீடம் கண்டெடுக்கப்பட்டு பழநி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 

சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


12 - ம் நூற்றாண்டு கல்வெட்டு 
சிதைந்துபோன முருகன் சிலை 

மற்றும் பீடம் 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


( ந . க . எண் 


43392 / 2009/ ஆர்4 ) 


No. VI ( 1 ) 224/ 2015 . 


திண்டுக்கல் ( மேற்கு ) வட்டம் , தாடிக்கொம்பு கிராமம் உட்கடை அருணாச்சல நகரில் வசிக்கும் பழனியப்பன் மகன் வீரமணி 
என்பவரது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத கூரை வீட்டினை சுத்தம் செய்தபோது அரையடி 
உயரமுள்ள மீனாட்சி அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டு பழனி அரசு அருங்காட்சியக அலுவலகத்தில் பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது . 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . 6 


புதை பொருள் விபரம் 

எண்ணிக்கை 

எடை 

( கி . கி .) 
(2 ) 

( 3) 

( 4 ) 
மீனாட்சி அம்மன் சிலை 

980 கிராம் 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதை பொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 

( ந . க .எண் 27085/2011/ ஆர்4) 


No . VI(1 )/ 225 / 2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , வேடசந்தூர் வட்டம் , டி . கூடலூர் கிராமம் புல எண் 690/ 1சி2- ல் கட்டிடம் கட்டுவதற்காக 
JCB இயந்திரம் மூலம் வானம் தோண்டும் போது 29 - 8 - 2011- ம் தேதி முற்பகல் சுமார் 11 .30 மணிக்கு 5 சிலைகள் 
கண்டெடுக்கப்பட்டு வேடசந்தூர் சார்நிலை கருவூல அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 


248 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 


( 2 ) 


( 4 ) 


விநாயகர் சிலை 


0 .360 


பைரவர் சிலை 


0 .110 


யானையின் மேல் அமர்ந்த சிலை 


0 .630 


0 . 70 


முக்காலி அமைப்பில் உள்ள கருவி 1 
இரண்டு கடற்சங்குகள் 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2015 ஜூலை 


ப .ம . ஸ்ரீரிஸ்ரீவ் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர். 


10 . 


Variation to the Approved Chinnachokkikulam Detailed Development Plan of Madurai Local Planning Area . 


No . VI( 1 )/ 227 / 2015 . 


- 


In exercise of the powers conferred under sub - section (1) of Section 33 of Town and Country Planning Act 1971. 
( Act No . 356 of 1972 ) the Director of Town and Country Planning , in the Proceedings ROC No . 503/15/DP1 , dated 
06- 08 - 2015 proposes to make the following individual draft variation for " Conversion of Residential use into public purpose 
use in Ward - X , Block - 100 , T . S .No . 4983 /1C , 1D & 4987/ 1 , 2 - Extent : 1740 .50 sq . m . to the approved Chinnachokkikulam 
Detailed Development Plan of Madurai Local Planning Area /Corporation , approved by the Director of Town and Country 
Planning Proceedings in Roc . No . 40713/ 97 /DP2 , dated 14 - 03- 2000 and the notification of this approval in form No . 12 
was published in the Tamil Nadu Government Gazette No . 7 Part VI - Section 1 Page No . 93 , dated 21 - 02 - 2001 
Publication No . VI( 1 )/ 91/ 2001 . 


ie Director of Town and Country Planninn in " - 
and ine following individual drafite variationing in the Proceedings ROC No Front 


2 . Any person affected or interested in this draft variation may within SIXTY DAYS from the date of publication of 
this notification in the Tamil Nadu Government Gazette , can represent in person or submit in writing to the 
Member Secretary , Madurai Local Planning Authority any objections and suggestions relating there to . 


3 . The Variation with plan may be inspected free of cost at any time during office hours at the above said Local 
Planning Authority Office . 


VARIATION 


1. Wherever the expression “ MAP No. 10 /2000 occurs the expression DDP (V )/DTCP No . 10 / 2015 shall be added 

at the end and to be read with 


2 . In Scheduled IV (Form No. 7 ) the following fresh entries shall be added at the end . 


Aug. 26 , 2015] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


249 


Locality 


Remarks 


No . 


Approximate 
Area in sq .m . 


Present 
Use 


Reference to 

marking 
colouring 
on map 

( 3 ) 


Purpose For 
which Area 
is to be 
reserved 

(5 ) 


( 1) 


( 2 ) 


( 4 ) 


(6 ) 


(7 ) 


Green Wash 


Public Purpose 


1740 .50 sq.m . 
( T . S .No. 49831 
1C , 1D and 
4987 /1 , 2) 


Existing 
Hospital 
Building 


To be 
developed 
by Pvt. 
Owners 


Land bounded on North by 
T . S .No . 4983/1A , 1B , 
4984/ 1 ,2 4986 East by 
Madurai To Natham existing 
Gokale Road, South By 
T .S .No . 4988 and West by 
T . S . No . 4978, 4980 , 
4981/ 1 , 2 . 


Madurai, 
6th August 2015 . 


R . KIRLOSH KUMAR , 
Director of Town and Country Planning . 


JUDICIAL NOTIFICATIONS 

Conferment of Powers 

(R .O .C . No. 10190 /2015/B6.) 
No. VI( 1 )/ 228 / 2015 . 

No. 123 /2015 . - In exercise of the powers conferred by Section 13 of the Code of Criminal Procedure 1973 (Central 
Act 2 of 1974 ), the High Court hereby appoints the following said Nine I.A . S . Probationers of 2014 batch to be the 
Special Judicial Magistrates in the Districts noted against their names, from the date of assumption of office . The powers 
may be withdrawn as and when they complete their training to the satisfaction of the Chief Judicial Magistrates concerned 
and confers upon them the ordinary powers conferrable under this Code on a Magistrate to try such cases which were 
triable and dealt with by an erstwhile Judicial Second Class Magistrate . 


Act 2 of 1974 ), the High Court herecta noted against their names, from the date onaudicial Magistrates conce 


Name of the I.A . S . Probationers : 

Name of the I. A . S . 
No. Probationers of 2011 batch 


District Allotted 


Language to be specified 

to record evidence /write 

judgement and orders as 
suggested by the Government. 

( 4 ) 


(2 ) 


Thiruvalargal 


- 


Tamil 


n 


o 


Dharmapuri 
Thanjavur 
Coimbatore 
Villupuram 
Erode 
Tirunelveli 


English 
English 
Tamil 


† 


P . Akash 
Deepak Jacob 
Grace Lalrindiki Pachuau 
V .P . Jeyaseelan 
Johny Tom Varghese 
K .P . Karthikeyan 
Killi Chandra Sekhar 
M . Pradeep Kumar 
Sravan Kumar Jatavath 


w 


Tamil 
Tamil 


7 . 


Madurai 


0 


Thoothukudi 
Tiruchirappalli 


English 
Tamil 
English 


0 


(R . O . C . No. 10188 / 2015 - B6 ) 
No . VI( 1 )/229 /2015 . 

No. 124 /2015 . — In exercise of the powers conferred by Section 18 and Section 13 ( 1) of the Code of Criminal 
Procedure 1973 (Central Act 2 of 1974 ), the High Court hereby appoints the following 8 Deputy Tahsildars in Dindigul 
District and 4 Deputy Tahsildars in Coimbatore District, to undergo Magisterial Training for a period of 120 days , from 
the date of assumption of charge and confers upon them to ordinary powers conferrable under this Code on a Judicial 
Magistrate to try such cases which were earlier triable and dealt with by an erstwhile Judicial Second Class Magistrate . 


250 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 1 


Designation 


District 


Days 


( 3 ) 


( 5 ) 


- 


Deputy Tahsildar 


(4 ) 
Dindigul 

Do . 


120 days 


N 


Do . 


o 


Do . 


† 


Do . 


Name of the Deputy Tahsildar : 
Sl. No . 

Name 

Tvl./Tmt./Selvi. 
( 1) 

(2 ) 
A . Santhana Mary Geetha 
M . Suganthi 
N . Nachimuthu 
S . Arumugam 
C . Thannasidurai 
S. Tamilselvi 
A . Nagarajan 
K . P . Muruganandam 

A . Banumathi 
10 . K . Radhakrishnan 

R . Vasanthamani 
V . Santhamani 


w 


• 


oo 


Do . 


oj 


Coimbatore 


Do . 


- 


Do . 
Do . 


High Court, Madras, 
10th August 2015 . 


P . KALAIYARASAN , 
Registrar General. 


GENERAL NOTIFICATIONS 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 

(Roc.No. 5986 / 2013 /LPA - 2) 
No . VI( 1)/230 /2015 . 

In exercise of the powers conferred by sub -section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act 1971 (Tamil Nadu Act 35 of 1972) and in exercise of powers conferred by the G . O .Ms.No . 94 , Housing and Urban 
Development [UD4 ( 1) ], Depatment, dated 12 -06 - 2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No .27 Part 11 - Section 2 , Page No. 228 , dated 15 -07 -2009 the following variations are made to the master plan for 
the Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban Development 
Department Notification No. 11/( 2 )/HOU /4377 /94 at Page 1078 of Part II - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the “ LAND USE SCHEDULE” under the heading "COIMBATORE LOCAL PLANNING 
AREA” under the sub -heading (b ) Non Notified Area , Sulur Taluk . 
Arasur Village 


(i) Against the entry “ AGRICULTURAL ” for the expression “ 217 to 235 , 238 to 245 ” the expression “ 217 to 235 , 
(Except 226 /8 , 227 /4 ), 238 to 245 (Except 244 /1A , 244 / 3B1)” shall be substituted . 

(ii) Against the entry " COMMERCIAL " for the expression 244 /1A , 226 /8, 227 /4 , 244/3B1 shall be added . 


Rasipalayam Village 

(i) Against the entry " AGRICULTURAL " for the expression " 1 to 56 " the expression “ 1 to 56 " (Except 45/ 1A, 45 / 1B1, 
45 / 1B2D , 45 / 1B4, 55 /1B ) shall be substituted . 


( ii) Against the entry " COMMERCIAL” for the expression 45 /1A , 45 /1B1, 45 / 1B2D , 45 /1B4 , 55 /1B shall be added . 


Coimbatore , 
20th August 2015 . 


C . MATHIVANAN , 
Member -Secretary (Incharge ), 
Coimbatore Local Planning Authority . 


Aug. 26 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


251 


251 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 

(Roc. 6279/2013/LPA -1) 
No. VI( 1 )/231/ 2015 . 


In exercise of the powers conferred by sub -section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) and in exercise of powers conferred by the G . O .Ms.No .94 , Housing and Urban 
Development [UD4 ( 1)] Department, dated 12 -06 -2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No. 27 Part II, Section 2 , Page No. 228 , dated 15 -07- 2009 the following variations are made to the Master Plan for the 
Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban Development 
Department Notification No. 11 (2 )/HOU / 4377 /94 at page 1078 of Part Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the “LAND USE SCHEDULE” under the heading " (COIMBATORE LOCAL PLANNING 
AREA COIMBATORE CORPORATION AREA )” now Corporation Area under the sub -heading (a ) Notified DD Plan Area 
in Coimbatore Taluk , Sundakkamuthur Village , Sundakkamuthur Detailed Development Plan No. 8 (Notified ). 


i. Against the entry " AGRICULTURAL ” for the expression “ 226 to 230 ” the expression 226 to 230 (except 226 /3 ) 
shall be substituted . 


ii. Against the entry "RESIDENTIAL ” the expression “ 226 /3” shall be added before the entry 267 to 269. 


நிபந்தனை : 


G .O . (2D ) No . 94 , Housing and Urban Development Department, [UD4 (1)], Dated 18 -06 - 2015 subject to the following 
Condition that, 


" தலைமைப் பொறியாளர் ( பொ ), வேளாண்மைப் பொறியியல் துறை அவர்களின் 22 - 12 - 2014 நாளிட்ட கடித நிபந்தனைகள் மற்றும் 
துணை இயக்குநர் , புவியியல் மற்றும் சுரங்கத் துறை அவர்களின் 28 - 05 - 2015 நாளிட்ட கடித நிபந்தனைகளுக்குட்பட்டும் மற்றும் முதன்மை 
தலைமை வனப்பாதுகாவலரின் 30 - 04 - 2015 நாளிட்ட கடித நிபந்தனைகளுக்குட்பட்டும் நிலப்பயன்மாற்றம் செய்ய அரசு அனுமதித்து 
ஆணையிடப்படுகிறது என்ற நிபந்தனையிடப்பட்டுள்ளது . 


Coimbatore - 12 , 
21st August 2015 . 


C . MATHIVANAN , 
Member-Secretary (Incharge ), 
Coimbatore Local Planning Authority . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


